தமிழ்நாடு அரசு 

2016 


[ Regd . No . TNICCN / 467 / 2012 - 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
( விலை : ரூ . 2 . 40 காசு . 


நாடு 


. 


தமிழ்நாடு அரசிதழ் 


E 


கம் 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்மை 


மையே வெல் 


வல்லும் 


எண் 34 ] 


சென்னை , புதன்கிழமை , ஆகஸ்ட் 24 , 2016 
ஆவணி 8 , துன்முகி , திருவள்ளுவர் ஆண்டு - 2047 


பகுதி VI பிரிவு 1 இன் இணைப்பு 
துறைத் தலைவர்களுடைய அறிவிப்புகள் 


1975 - ம் வருட தமிழ்நாடு சங்கங்கள் பதிவுச் சட்டம் பிரிவு 44 ( 3) - ன் கீழான அறிவிக்கை 


(ந . க .எண் 2812/ ஆ2/ 2016 ) 


1975 - ம் ஆண்டு தமிழ்நாடு சங்கப்பதிவுச்சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட சங்கங்கள் அனைத்தும் பிரிவு 16 ( 3) (பி )- ன் 
கீழ் ஆண்டுதோறும் அறிக்கைகள் கோர்வைக்கு சமர்பிக்க வேண்டும் . ஆனால் இணைப்பில் காணும் சங்கங்கள் மேற்காணும் 
அறிக்கைகளை தொடர்ந்து மூன்றாண்டுகளுக்கு சமர்ப்பிக்கவில்லை . 


எனவே தமிழ்நாடு சங்கபதிவுச்சட்டம் பிரிவு 44 உட்பிரிவு (3 ) - ன் கீழ் அறிக்கை சமர்பிக்காத சங்கங்களின் பட்டியலை 
அரசிதழில் வெளியிட்டு அரசிதழில் வெளியான நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தக்க விளக்கம் பெறப்படவில்லை எனில் 
சங்கப்பதிவேட்டிலிருந்து சங்கங்களின் பெயர்கள் நீக்கப்படும் என அறிவிக்கப்படுகிறது . 


வரிசை 
எண் . 


சங்கங்களின் 
பதிவு எண் 
மற்றும் வருடம் . 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


( 2 ) 


1/ 2012 


2/ 2012 


5 / 2012 


8 /2012 


9 / 2012 


ஸ்ரீ சர்வ சக்தி கங்கையம்மன் பரிபாலன சங்கம் , 11/13, செல்லியம்மன் கோயில் தெரு , விழுப்புரம் . 
Villupuram Khadi Grama Sarvodhaya Sangh , Trichy Main Road, Vignesh Nagar, Jayapuram , 

Villupuram - 605 401 , Villupuram Taluk & District , Tamil Nadu 
பெரம்பூர் கிராம ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , வானூர் வட்டம் , விழுப்புரம் மாவட்டம் 
செங்காடு ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , கோலியனூர் அஞ்சல் . 
தமிழக சுகாதார ஆய்வாளர்கள் சங்கம் , மகாராஜபுரம் , தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் , 

D / 42 , விழுப்புரம் . 
விழுப்புரம் மாவட்டம் தமிழ்தாய் நாடு வீடு , மனை , நிலம் முகவர்கள் நலச் சங்கம் 

48/ 12 , அய்யனார் குளம் தெற்கு தெரு , விழுப்புரம் . 
திடீர்குப்பம் குடிசைப் பகுதி அளவிலான கூட்டமைப்பு , மேல்செட்டித் தெரு , விழுப்புரம் . 
கிராமம் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , பிள்ளயார் கோவில் தெரு , கிராமம் மற்றும் 

அஞ்சல் , உளுந்தூர்பேட்டை வட்டம் . 


10 / 2012 


11/ 2012 


14/2012 


DTP - VI - 1 ( T - Sup .) ( 34 ) 


[ 1 ] 


வரிசை 
எண் . 


சங்கங்களின் 
பதிவு எண் 
மற்றும் வருடம் . 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


( 2 ) 


15 / 2012 


16 / 2012 


17 / 2012 


18 / 2012 


19/ 2012 


20 / 2012 


22/ 2012 


23/ 2012 


24 /2012 


25/ 2012 


27/ 2012 


28 /2012 


29 / 2012 


அருங்குறுக்கை ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , அருங்குறுக்கை மற்றும் அஞ்சல் , திருக்கோவிலூர் 

வட்டம் . 
தி . குமாரமங்கலம் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு, தி . குமாரமங்கலம் கிராமம் , மேல்தணியாளம்பட்டு 

அஞ்சல் , உளுந்தூர்பேட்டை வட்டம் . 
VAZHUTHAREDDY THIRUVALLUVAR RESIDENTS WELFARE ASSOCIATION , 27 / 1902. 

Pandiyan Nagar , Vazhuthareddi , Villupuram . 
மேல்தணியாளம்பட்டு ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , சிவன் கோவில் தெரு , மேல்தணியாளம்பட்டு 

கிராமம் மற்றும் அஞ்சல் , உளுந்தூர்பேட்டை வட்டம் . 
கல்லூரிப்பெற்றோர் ஆசிரியர் கழகம் , அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி , விழுப்புரம் , 

அறிஞர் அண்ணா கலைக்கல்லூரி , விழுப்புரம் . 
அடுக்கம் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , அடுக்கம் கிராமம் . 
திருக்கோவிலூர் அணைக்கட்டு திட்டம் , வாதானூர் ஏரி நீரினை பயன்படுத்துவோர் சங்கம் , 

8 , குமுளம் ரோடு , பி .எஸ் .பாளையம் , தமிழ்நாடு . 
மூங்கில்பட்டு ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , மூங்கில் பட்டு ஊராட்சி , விழுப்புரம் வட்டம் . 
விழுப்புரம் சூப்பர் பஜார் வணிக வளாகம் , வணிகர்கள் நலச் சங்கம் , 5 , சூப்பர் பஜார் , 

எம் . ஜி .ரோடு , விழுப்புரம் . 
முத்தோப்பு குடிசைப்பகுதி அளவிலான கூட்டமைப்பு , 21 , வடக்கு தெரு , விழுப்புரம் . 
முட்டத்தூர் டாக்டர் அம்பேத்கர் இளைஞர் நற்பணி சங்கம் , ஜோதி நிலையம் , முட்டத்தூர் & 

போஸ்ட் , விழுப்புரம் வட்டம் & மாவட்டம் . 
எண்ணாயிரம் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , எண்ணாயிரம் . 
ஒட்டம்பட்டு ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , ஒட்டம்பட்டு ஊராட்சி . 
ஆதிச்சனூர் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , ஆதிச்சனூர் ஊராட்சி , ஆதிச்சனூர் அஞ்சல் , 

திருக்கோவிலூர் வட்டம் . 
அருணாபுரம் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , அருணாபுரம் கிராமம் , ஒட்டம்பட்டு அஞ்சல் , 

திருக்கோவிலூர் வட்டம் . 
வி . பிரம்மதேசம் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , வி . பிரம்மதேசம் . 
வேம்பி ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , செஞ்சி மெயின்ரோடு , விழுப்புரம் வட்டம் . 
T . புதுப்பாளையம் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , மெயின்ரோடு , T . புதுப்பாளையம் அஞ்சல் , 

விழுப்புரம் வட்டம் . 
கோனூர் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , கோனூர் ஊராட்சி . 
குண்டலிபுலியூர் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , மேட்டுத் தெரு , குண்டலிபுலியூர் , 

விழுப்புரம் வட்டம் . 
தும்பூர் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , செஞ்சி மெயின் ரோடு , அசோகபுரி அஞ்சல் , 

விழுப்புரம் வட்டம் . 
கொங்கராம்பூண்டி ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , விநாயகர் கோவில் , ( அங்கன்வாடி அருகில் ) , 

பெயதச்சூர் அஞ்சல் , கொங்கராம்பூண்டி, விழுப்புரம் வட்டம் . 
உலகலாம்பூண்டி ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , மாரியம்மன் கோவில் தெரு , கொட்டியாம்பூண்டி 

அஞ்சல் , விழுப்புரம் வட்டம் . 
கப்பியாம்புலியூர் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , மெயின்ரோடு , கப்பியாம்புலியூர் , விழுப்புரம் 

வட்டம் . 
தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் , திருவெண்ணெய்நல்லூர் வட்டாரம் , 51 , 
காமராஜர் தெரு , திருவெண்ணெய்நல்லூர் , திருக்கோவிலூர் தாலுக்கா , விழுப்புரம் மாவட்டம் . 


30/ 2012 


31/ 2012 


32 / 2012 


33/ 2012 


34 /2012 


36/2012 


37 / 2012 


38 / 2012 


39/ 2012 


40/ 2012 


42 /2012 


45 /2012 


வரிசை 
எண் . 


சங்கங்களின் 
பதிவு எண் 
மற்றும் வருடம் . 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


( 2 ) 
47 / 2012 


48/ 2012 


49/2012 
50/ 2012 
53/ 2012 


( 3 ) 
Patient Welfare Society, Govt. Hospital, Villupuram , Govt. Hospital Campus, Villupuram . 
தோகைபாடி ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , கோலியனூர் அஞ்சல் . 
திருப்பாலபந்தல் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , திருபாலபந்தல் கிராமம் 
கூவனூர் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , கூவனூர் அஞ்சல் . 
தமிழ்நாடு நீதித்துறை சுருக்கெழுத்து தட்டச்சர் சங்கம் , விழுப்புரம் , 504/ 750 , கிழக்குபாண்டி ரோடு , 

விழுப்புரம் - 605 602 . 


54/ 2012 


55/2012 
56/ 2012 


நேரு இளைஞர் மன்றம் , பள்ளித்தென்னல் , 2 / 476 , ஈஸ்வரன் கோயில் தெரு , பள்ளித்தென்னல் 

அஞ்சல் , விழுப்புரம் வட்டம் - 605 102 . 
Indian Society for Pharmaceutical Sciences and Technology, Manampoondi, Tirukkoilur. 
மேல்வாலை ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , மாரியம்மன் கோவில் தெரு , மேல்வாலை & 

அஞ்சல் , திருக்கோவிலூர் வட்டம் . 
தி . அத்திப்பாக்கம் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , தி . அத்திப்பாக்கம் & அஞ்சல் , திருக்கோவிலூர் 

வட்டம் . 


57/2012 


58/ 2012 


60/ 2012 


திருக்கோவிலூர் வட்ட அரசு ஒப்பந்தகாரர்கள் நல சங்கம் , நெ . 335 , திருவண்ணாமலை மெயின் 

ரோடு , மணம்பூண்டி , திருக்கோவிலூர் வட்டம் , விழுப்புரம் மாவட்டம் . 
தமிழ்நாடு ஜவுளி தொழிலாளர்கள் நல சங்கம் , விழுப்புரம் , எண் 1 - 165 , மாரியம்மன் கோவில் 

தெரு , அதனூர் அஞ்சல் , விழுப்புரம் மாவட்டம் . 
Village Forest Council, Adukkam , Tirukoilur Taluk , Villupuram District. 


61/ 2012 


62 / 2012 


63/ 2012 


64/ 2012 


67 / 2012 


Village Forest Council , Malavanthangal , Gingee Taluk , Villupuram District . 
சித்தாத்தூர் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , சித்தாத்தூர் வடக்கு தெரு , சித்தாத்தூர் அஞ்சல் , 

திருக்கோவிலூர் வட்டம் . 
ஆலம்பாடி ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , மாரியம்மன் கோவில் , ஆலம்பாடி & அஞ்சல் , 

திருக்கோவிலூர் வட்டம் . 
சிறுமதுரை ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , பிள்ளையார் கோவில் தெரு , சி . சந்தப்பேட்டை 

கிராமம் , சிறுமதுரை அஞ்சல் , திருக்கோவிலூர் வட்டம் . 
சத்திப்பட்டு ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , மாரியம்மன் கோவில் தெரு , ஒரு கோடி 
ஸ்ரீமுருகன் நிலம் , வீடு , மனை முகவர்கள் நலச் சங்கம் , நெ . 13 , கள்ளிச்சந்து , குமாரக்குப்பம் , 

வளவனூர் , விழுப்புரம் . 
Vadamalayanur Village Forest Council, Vadamalayanur Village , Tirukoilur Taluk , Villupuram District. 
T. Konalavadi Village Forest Council, T. Konalavadi Village, Tirukoilur Taluk, Villupuram District. 


69/ 2012 


70 /2012 


71/ 2012 


72/ 2012 


73/ 2012 


Malaiyarasan Kuppam , Village Forest Council, Malavanthangal Post, Gingee Taluk , Villupuram 

District . 


74/ 2012 


75 /2012 


76/ 2012 


விழுப்புரம் வட்ட இரண்டு சக்கர மோட்டார் வாகன பழுதுபார்ப்போர் நல சங்கம் , எண் 27 / 64 , 

திருச்சி மெயின் ரோடு , விழுப்புரம் மாவட்டம் . 
Village Forest Council Kadayam , Kadayam Village, Villupuram Taluk , Villupuram District. 
விக்கிரவாண்டி அரிசி ஆலை & நெல் அரிசி வியாபாரிகள் சங்கம் , நெ . 167பி , மெயின் ரோடு , 

விக்கிரவாண்டி , விழுப்புரம் . 
விழுப்புரம் மாவட்ட குளிர்சாதன இயந்திர பழுது பார்ப்போர் நலச்சங்கம் , 5/ 4 வரதராஜி 

லே அவுட் , விழுப்புரம் ( பழைய பேருந்து நிலையம் அருகில் ) 


77/ 2012 


வரிசை 
எண் . 


சங்கங்களின் 
பதிவு எண் 
மற்றும் வருடம் . 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


( 3 ) 


( 2 ) 
79/2012 


82 / 2012 


83/ 2012 


84/ 2012 


85 / 2012 


86 / 2012 


87 /2012 


89/2012 
90 /2012 


தமிழ்நாடு அனைத்து பகுதி நேர ஆசிரியர்கள் சங்கம் , விழுப்புரம் , 30 , ஆறுமுக லே அவுட் , 

கே . கே . ரோடு , விழுப்புரம் வட்டம் . 
நரசிங்கபுரம் குடிசை அளவிலான கூட்டமைப்பு , 20/21 , சுப்பராயர் தெரு , விழுப்புரம் . 
பெண்ணைவலம் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , பசுமைத்தாயகம் மகளிர் மன்றம் , பிள்ளையார் 
கோவில் தெரு , அமாவாசைப்பாளையம் கிராமம் , தி . குன்னத்தூர் அஞ்சல் , திருக்கோவிலூர் 
வட்டம் . 
கணபதிப்பட்டு ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , அரசினர் நடுநிலைப்பள்ளி , கணபதிப்பட்டு 

கிராமம் & அஞ்சல் , திண்டிவனம் வட்டம் , விழுப்புரம் மாவட்டம் . 
தென்பெண்ணை விவசாயிகள் நலச்சங்கம் , கடலூர் மெயின் ரோடு , வடக்கு நெமிலி கிராமம் , 

திருக்கோவிலூர் வட்டம் , விழுப்புரம் மாவட்டம் . 
குன்னத்தூர் நீர்வடிப்பகுதி மேம்பாட்டுச் சங்கம் , 728 , மேற்கு தெரு , குன்னத்தூர் கிராமம் , 

உளுந்தூர்பேட்டை ஒன்றியம் , விழுப்புரம் மாவட்டம் . 
புத்தனந்தல் நீர்வடிப்பகுதி மேம்பாட்டுச் சங்கம் , 1/ 37B , வடக்குத்தெரு , தாமல் & அஞ்சல் , 

உளுந்தூர்பேட்டை ஒன்றியம் , விழுப்புரம் மாவட்டம் . 
விளந்தை ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , விளந்தை & அஞ்சல் , திருக்கோவிலூர் வட்டம் . 
குலதீபமங்கலம் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , குலதீபமங்கலம் & அஞ்சல் , திருக்கோவிலூர் 

வட்டம் . 
பனங்குப்பம் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , மகளிர் சுய உதவி குழு கட்டிடம் , மெயின் ரோடு 

பனங்குப்பம் , வளவனூர் (அஞ்சல்) , விழுப்புரம் ( தா ) . 
திருக்கோவிலூர் மற்றும் உளுந்தூர்பேட்டை தாலுக்கா கரும்பு ஏற்றும் லாரி உரிமையாளர்கள் 

நலச்சங்கம் , ஜி . அரியூர் & அஞ்சல் , திருக்கோவிலூர் தாலுக்கா , விழுப்புரம் மாவட்டம் . 
ஆலங்குப்பம் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , ரீ டாட் மகிழம்பூ மகளிர் மன்றம் , ரயில்வே கேட் 

அருகில் , ஆலங்குப்பம் கிராமம் , அரசூர் அஞ்சல் , உளுந்தூர்பேட்டை வட்டம் . 
சின்னசெவலை ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , மாரியம்மன் கோவில் தெரு , மகிழம்பூ மகளிர் 

மன்றம் , தொட்டிக் குடிசை கிராமம் , தி . எடையார் அஞ்சல் , திருக்கோவிலூர் வட்டம் . 
சேமங்கலம் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , 2/ 99 , மாரியம்மன் கோவில் தெரு , 

மேல்தணியாளம்பட்டு அஞ்சல் , உளுந்தூர்பேட்டை வட்டம் . 
பொய்கையரசூர் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , மாரியம்மன் கோவில் தெரு , பொய்கையரசூர் 

கிராமம் , இருவேல்பட்டு அஞ்சல் , உளுந்தூர்பேட்டை வட்டம் . 
திருக்கோவிலூர் லாரி டிப்பர் உரிமையாளர்கள் சங்கம் , திருவண்ணாமலை மெயின் ரோடு , 

மணம்பூண்டி & அஞ்சல் , திருக்கோவிலூர் வட்டம் , விழுப்புரம் மாவட்டம் . 
சடைக்கட்டி ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , கிழக்குதெரு , சடைக்கட்டி & அஞ்சல் , 
திருக்கோவிலூர் வட்டம் . 


95 / 2012 


96/2012 


98 / 2012 


99 /2012 


106 /2012 


107 / 2012 


108/2012 


109/ 2012 


110 / 2012 


111 / 2012 


112/ 2012 


கொழுந்திராம்பட்டு ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , மேற்கு தெரு , கொழுந்திராம்பட்டு கிராமம் , 

மடம் அஞ்சல் , திருக்கோவிலூர் வட்டம் . 
கல்லந்தல் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , மாரியம்மன் கோவில் தெரு , கல்லந்தல் கிராமம் , 

ஒட்டம்பட்டு அஞ்சல் , திருக்கோவிலூர் வட்டம் . 
வெள்ளம்புத்தூர் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , மந்தவெளித் தெரு , வெள்ளம்புத்தூர் கிராமம் , 

வடகரைத்தாழனூர் அஞ்சல் , திருக்கோவிலூர் வட்டம் . 
வசந்தகிருஷ்ணாபுரம் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , வடக்கு தெரு , வசந்தகிருஷ்ணாபுரம் & 

அஞ்சல் , திருக்கோவிலூர் வட்டம் . 
முகையூர் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , மெயின் ரோடு , முகையூர் & அஞ்சல் , திருக்கோவிலூர் 
வட்டம் . 


113/ 2012 


114 /2012 


வரிசை 
எண் . 


சங்கங்களின் 
பதிவு எண் 
மற்றும் வருடம் . 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி . 


115 / 2012 


116 / 2012 


118/ 2012 


119/ 2012 


120/ 2012 


121 / 2012 


122 / 2012 


123 /2012 


124/2012 


125/ 2012 


126/ 2012 


127 / 2012 


( 3 ) 
A . கூடலூர் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , ஆயந்தூர் அஞ்சல் , திருக்கோவிலூர் வட்டம் . 
கொடுங்கால் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , சின்னகோவில் தெரு , கொடுங்கால் & அஞ்சல் , 

திருக்கோவிலூர் வட்டம் . 
டாக்டர் அம்பேத்கார் டாடா , ஏசி ஓட்டுநர் சங்கம் , திருவெண்ணெய்நல்லூர் , திருவெண்ணெய்நல்லூர் - 

கடலூர் ( மெயின் ரோடு , இந்தியன் பேங்க் அருகில் ) திருக்கோவிலூர் வட்டம் . 
சொரையப்பட்டு ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , மாரியம்மன் கோயில் தெரு , சொரையப்பட்டு 

கிராமம் , கழுமரம் அஞ்சல் , திருக்கோவிலூர் வட்டம் . 
மேலமங்கலம் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , தெற்கு தெரு , மேலமங்கலம் கிராமம் , 

வளையாம்பட்டு அஞ்சல் , திருக்கோவிலூர் வட்டம் . 
தி . கொணலவாடி ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , பிள்ளையார் கோவில் தெரு , தி . கொணலவாடி 

கிராமம் , அருங்குறுக்கை அஞ்சல் , திருக்கோவிலூர் வட்டம் . 
திருவள்ளுவர் லாரி ஓட்டுனர்கள் நலச்சங்கம் (சி . கள்ளிப்பட்டு ) , கும்பகோணம் சாலை , 

சி . கள்ளிப்பட்டு அஞ்சல் , விழுப்புரம் வட்டம் . 
Village Forest Council, Appanandal, Appanandal Village, Tirukoilur Taluk , Villupuram district. 
மழையம்பட்டு ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , முருகன் கோவில் தெரு , மழையம்பட்டு கிராமம் , 

திருவெண்ணெய்நல்லூர் அஞ்சல் , திருக்கோவிலூர் வட்டம் . 
சிறுவானூர் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , காமன் கோவில் தெரு , சிறுவானூர் கிராமம் , 

ஏமப்பூர் அஞ்சல் , திருக்கோவிலூர் வட்டம் . 
தி . எடப்பாளையம் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , தாமரை மகளிர் மன்றம் , ஷேக் தாவுத் 

தெரு , தி . எடப்பாளையம் கிராமம் , திருக்கோவிலூர் வட்டம் . 
தி . பனப்பாக்கம் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , மகளிர் மன்றம் - 1 , தி . பனப்பாக்கம் கிராமம் , 

தி . எடையார் அஞ்சல் , திருக்கோவிலூர் வட்டம் . 
நாயனூர் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , மாரியம்மன் கோவில் தெரு , நாயனூர் கிராமம் , 

தேவனூர் அஞ்சல் , திருக்கோவிலூர் வட்டம் . 
அத்தியந்தல் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , வடக்கு தெரு , அத்தியந்தல் கிராமம் , முருக்கம்பாடி 

அஞ்சல் , திருக்கோவிலூர் வட்டம் . 
ரெட்டிக்குப்பம் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , பள்ளிவளாகம் அருகில் , ரெட்டிக்குப்பம் . 
விழுப்புரம் லாரி உரிமையாளர்கள் சங்கம் , நெ .1/ 30 , கெங்கையம்மன் கோவில் தெரு , சேர்ந்தனூர் 

கிராமம் & அஞ்சல் , விழுப்புரம் தாலுக்கா & மாவட்டம் . 
சாலவனூர் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , சுய உதவிக்குழு கட்டிடம் , சாலவனூர் கிராமம் , 

சங்கீதமங்கலம் அஞ்சல் , அன்னியூர் வழி , விழுப்புரம் வட்டம் & மாவட்டம் . 
டாக்டர் அம்பேத்கர் ஆட்டோ ஓட்டுநர் சங்கம் (கோலியனூர் ), கோலியனூர் கூட்ரோடு , கோலியனூர் 

& அஞ்சல் , விழுப்புரம் வட்டம் & மாவட்டம் . 
விழுப்புரம் நகர லாரி உரிமையாளர்கள் சங்கம் , சென்னை மெயின் ரோடு , விழுப்புரம் 
ஸ்ரீ கான்வசாக மகாஜென சங்கம் ( விழுப்புரம் ) , நெ . 350 , குருக்ருபா விலாஸம் , V .K . S . லட்சுமி 

நகர் , விழுப்புரம் . 
தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவன விழுப்புரம் வளாக லாரி உரிமையாளர்கள் நலச்சங்கம் , 

331 , புது ஏரிக்கரை தெரு , வண்டிமேடு , விழுப்புரம் . 
தமிழ்நாடு பட்டதாரி மற்றும் பதவி உயர்வு பட்டதாரி தமிழாசிரியர் கழகம் ( மாநில அமைப்பு ), 

ப . எண் .13 , கீழையூர் தெற்கு தெரு , திருக்கோவிலூர் வட்டம் , விழுப்புரம் மாவட்டம் . 
திருக்கோவிலூர் தமிழ்ச்சங்கம் , ப .எண் 14 , தெற்கு தெரு , கீழையூர் அஞ்சல் , திருக்கோவிலூர் 
வட்டம் , விழுப்புரம் மாவட்டம் . 


129/2012 


130 / 2012 


131/2012 
133/2012 


134/2012 


135/2012 


136/2012 
138 /2012 


140 /2012 


141/ 2012 


142 /2012 


வரிசை 
எண் . 


சங்கங்களின் 
பதிவு எண் 
மற்றும் வருடம் . 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


( 2 ) 


104 


143 /2012 


105 


144/ 2012 


106 


145 /2012 


விழுப்புரம் மாவட்டம் சித்தா, ஆயுர்வேதா , ஹோமியோபதி , யுனானி , யோகா , இயற்கை மருத்துவம் , 

மாற்றுமுறை மருத்துவம் மற்றும் அக்குபஞ்சர் டாக்டர்கள் சங்கம் , நெ .1/202 , மெயின் ரோடு , 
ராதாபுரம் , விழுப்புரம் . 
விழுப்புரம் மாவட்ட தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க ஓய்வு பெற்ற பணியாளர்கள் 

நலச்சங்கம் (விழுப்புரம் ) , நெ . 5 /8 , தமிழ்மறைத் தெரு , வண்டிமேடு , விழுப்புரம் . 
வளையாம்பட்டு ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , புதுத்தெரு , வளையாம்பட்டு மற்றும் அஞ்சல் , 

திருக்கோவிலூர் வட்டம் . 
செம்மார் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , அண்ணா நகர் , செம்மார் கிராமம் மற்றும் அஞ்சல் , 

திருக்கோவிலூர் வட்டம் . 
அனைத்து துறை சுருக்கெழுத்தர்கள் சங்கம் , 589 , முல்லை தெரு , லட்சுமி நாராயணன் நகர் , 
விழுப்புரம் . 


107 


146/2012 


108 


147/ 2012 


109 


148 /2012 


149/ 2012 


ஓம் ஸ்ரீ சுப்பரமணியர் சுவாமி பழநி பாதயாத்திரை சேவா சங்கம் - மரகதபுரம் , பிள்ளையார் 

கோவில் தெரு , மரகதபுரம் & அஞ்சல் , விழுப்புரம் வட்டம் , விழுப்புரம் மாவட்டம் . 
தென்னவராயன்பட்டு ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , மகளிர் சுய உதவிக்குழு கட்டிடம் , 

தென்னவராயன்பட்டு . 
தில்லையாடி தெருக்கூத்து கலைஞர்கள் நலச்சங்கம் (விழுப்புரம் மாவட்டம் ) , தர்ஷினி உணவகம் 

மாடியில் , கடைவீதி , வீடுர் & அஞ்சல் , திண்டிவனம் வட்டம் , விழுப்புரம் மாவட்டம் . 


111 


151/ 2012 


விழுப்புரம் , 
2016 ஜூலை 


இரா . குமரேசன் , 
மாவட்டப் பதிவாளர் ( நிர்வாகம்). 


21 . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


